GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TNICCN/ 467 /2009 -11 . 
[Price : Re . 0 .80 Paise . 


--- 


OF T 


R 


TET 
- 

- - 
HI 
தாக 


NMEN 


MILNAD 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


A 


A 


IA. 


GE 


TRUTH 


ALONE TR 


* IUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 274 ] 


CHENNAI, WEDNESDAY, OCTOBER 21, 2009 

Aippasi 4 , Thiruvalluvar Aandu - 2040 


Part II - - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


மாவ 


வருவாய்த் துறை 
திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலுள்ள திருச்சிராப்பள்ளி வட்டத்தைப் பிரித்து திருவெறும்பூரைத் 

தலைமையிடமாகக் கொண்டு புதிய வட்டம் அமைத்தல் . 

[ அரசாணை (நிலை) எண் 389, வருவாய் [ வ.நி.1(1) த் துறை, 21 அக்டோபர் 2009 .) 
No . II (2)/ REV/ 554 (a )/ 2009 . 

தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள திருச்சிராப்பள்ளி வட்டத்தைப் 
பிரித்து 2009 - ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 22 - 10 - 2009 - ஆம் நாளிலிருந்து திருவெறும்பூரைத் தலைமையிடமாகக் 
கொண்டு திருவெறும்பூர் வட்டமொன்று கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குறுவட்டங்களைத் தனது ஆட்சி 
எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 

2 . தற்போது திருச்சிராப்பள்ளி வட்டம் , திருச்சிராப்பள்ளி தெற்கு குறுவட்டத்திலுள்ள கீழக்குறிச்சி மற்றும் 
கீழகல் கண்டார்கோட்டை ஆகிய கிராமங்கள் பிரிவினைக்குப் பின் புதிய திருவெறும்பூர் வட்டம் , வேங்கூர் குறுவட்டத்தில் 
இணைக்கப்படும் . 

3 . புதிய திருவெறும்பூர் வட்டத்தில் உள்ளடங்கும் 1 . வேங்கூர் , 2 . நவல்பட்டு , 3 . திருவெறும்பூர் ஆகிய குறுவட்டங்கள் 
மீது தற்போது திருச்சிராப்பள்ளி வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் இனி திருவெறும்பூர் வட்டாட்சியரால் 
2009 - ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 22 - 10 - 2009 - ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 
வ . எண் குறுவட்டத்தின் பெயர் 

வருவாய் கிராமங்களின் பெயர் 


( 3 ) 


வேங்கூர் 


1 . பனையக்குறிச்சி 
2 . கீழமுல்லக்குடி 
3 . குவளக்குடி 
4 . பாப்பாக்குறிச்சி 
5 . வேங்கூர் 


6 . நடராஜபுரம் 


DTP - ||- 2 Ex . ( 274 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ . எண் 


குறுவட்டத்தின் பெயர் 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


( 2) 


வேங்கூர் - தொடர்ச்சி . 


2 


நவல்பட்டு 


7 . அரசங்குடி 
8 . கிளியூர் 
9 . அகரம் 
10 . எல்லக்குடி 
11 . கீழக்குறிச்சி 
12 . கீழகல்கண்டார்கோட்டை 
1 . குண்டூர் 
2 . சோழமாதேவி 
3 . நவல்பட்டு 
4 . கும்பக்குடி , வேலாயுதங்குடி 
5 . சூரியூர் 
6 . காந்தலூர் 
7 . எலந்தப்பட்டி 
8 . பூலாங்குடி 
9 . பழங்கனாங்குடி 
10 . தேனேரிப்பட்டி 
1 . பத்தாளப்பேட்டை 
2 . கிருஷ்ணசமுத்திரம் (செம்மங்குளம் உட்பட ) 
3 . கூத்தப்பார் 


3 


திருவெறும்பூர் 


4 . திருவெறும்பூர் 


5 . துவாக்குடி 
6 . வாளவந்தான் கோட்டை 
7 . திருநெடுங்குளம் 
8 . அசூர் 


நா . ச . பழனியப்பன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


